APRIL/MAY 2023 


FLT20 — தமிழ்‌ _ 11 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ - (10% .2=20 மதிப்பெண்கள்‌) 

அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 
திருவதிகை பதிகப்‌ பாட்டுடைத்‌ தலைவர்‌ யார்‌? 
மாணிக்கவாசகர்‌ இயற்றிய பணுவல்கள்‌ ல்ல 


ஆண்டவனை ஆண்டவள்‌ யார்‌? = 


ஆழ்வார்களில்‌ தலைமை சான்றவர்‌ ( 
| 


ai 10 
T.V.Malai |S 


ஏசல்‌ என்றால்‌ என்ன? 


கிள்ளை என்பது எதைக்‌ குறிக்கும்‌? 
ஏசு காவியம்‌ எழுதியவர்‌ யார்‌? 
“காடே திரிந்து சென்றவர்‌” - யார்‌? 
சைவ பக்தி இலக்கியத்‌ தொகுப்பிற்குப்‌ பெயரென்ன? 


கிறிஸ்தவக்‌ கம்பர்‌ என்று அழைக்கப்படுபவர்‌ யார்‌? 


4993 


11. 


12. 


18. 


14, 


15. 


(அ) 


(ஆ 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


பகுதி ஆ--(6% 5 = 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 

அச்சோபதிகக்‌ கருத்துகளை எழுதுக. 
(அல்லது) 

கல்வி பற்றித்‌ திருமூலர்‌ கூறுவன யாவை? 


பெருமாளின்‌ சிறப்புகளை நம்மாழ்வார்‌ பாடல்‌ 
வழி விளக்குக. 

(அல்லது) 
பெருமாள்‌ திருமொழியில்‌ குலசேகராழ்வார்‌ 
கூறுவனவற்றை விவரிக்க. 
கடைத்‌ திறப்புக்‌ கூறும்‌ இன்பச்‌ செய்திகளை 
எழுதுக. 

(அல்லது) 
முக்கூடற்பள்ளு குறிப்பிடும்‌ ஏசல்களை விளக்குக. 
“காடே திரிந்து” எனத்‌ தொடங்கும்‌ பாடற்‌ 
கருத்தை எழுதுக. 

(அல்லது) 
மஸ்தான்‌ சாகிபின்‌ பராபரக்‌ கண்ணி செய்திகளை 
விளக்குக. 
இஸ்லாமியரின்‌ தமிழ்ப்‌ பணியைச்‌ சுருக்கி 
எழுதுக. 

(அல்லது) 
பரணி இலக்கியம்‌ - குறிப்பு வரைக. 


2 4993 


16. 


17. 


18. 


19: 


20. 


பகுதி இ-- (8 % 10 = 30 மதிப்பெண்கள்‌) 
ஏதேனும்‌ மூன்றனுக்கு விடை தருக. 


திருவதிகை வீரட்டனாரின்‌ பெருமைகளை அப்பர்‌ வழி 
விவரிக்க. 


நாச்சியார்‌ திருமொழிகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


கிள்ளை விடு தூது காட்டும்‌ அழகரின்‌ சிறப்புகளை 
எழுதுக. 


ஏசு காவியம்‌ கூறும்‌ ஊதாரிப்பிள்ளை கருத்துகளை 
விளக்குக. 


நாலாயிர திவ்யப்‌ பிரபந்தம்‌ பற்றித்‌ தொகுத்து எழுதுக. 


8 4998 


